தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 . 00 காசு 


நாடு 


க 


HETr. - 


அடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 19] 


சென்னை , புதன்கிழமை , மே 16 , 2012 
வைகாசி 3 , திருவள்ளுவர் ஆண்டு- 2043 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


லைவா 


அறிவிக்கை 


( அரசாணை ( 2D ) , எண் 75 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1), 22 டிசம்பர் 2010.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு பிறப்பிக்கக் கருதியுள்ள 
அறிவிக்கையின் கீழ்க்காணும் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியவாறு இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாத கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் அவற்றை சென்னை - 6 இல் உள்ள 
தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக , தமிழ்நாடு அரசு செயலர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , 
சென்னை - 9 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டும் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையில் உருவாகி , 09 - 05 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - || பிரிவு 2 - இல் , 189 - 192 ஆம் 
பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2) தொ . வே . வா / 239/2007 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து அதற்குப் பதிலாகவும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழ்க்காணும் விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு , தமிழ்நாடு மாநிலத்தில் செயற்கை 
ரத்தினங்களை பட்டை தீட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ள , வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . 


DTP -||-2 - 19 ( T Sup ) - 1 


[ 1 ] 


விவர அட்டவணை 
செயற்கை ரத்தினங்களை பட்டை தீட்டும் தொழிலில் வேலைவாய்ப்பு 
ஒவ்வொன்றும் 10 கிராம் அளவுள்ள 

கிராம் ஒன்றுக்கு வழங்கப்படும் 
கோடை சிறப்பு கற்கள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
( ரூ . காசு ) 


( 2 ) 


1 - 4 


2 . 30 


5 - 8 


2 . 54 


9 - 12 


2 . 88 


13 - 15 


3 . 00 


16 - 20 


3 . 34 


21- 25 


3 . 46 


26 - 30 


3 . 80 


ஒவ்வொரு 100 கற்களுக்கும் 


சன்னதம் சல்லடை கல்லின் அளவு 

வழங்கப்படும் குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( ரூ . காசு ) 

( 2 ) 


1 - 10 


57 . 96 


11 - 13 


69. 58 


14 - 16 


78 .66 


17 - 18 


87.86 


19 - 20 


97 .18 


21 - 22 


106 . 50 


23 - 24 


115 . 70 


வண்டிகை , சதுரம் , பிரபாத் , பட்டு , பதனி , மொக்கை அரிசி 
கிராம் ஒன்றுக்கு வழங்கப்படும் குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
கல்லின் அளவு 

நிறம் 
( ரூ . காசு ) 


வெண்மை 
( ரூ . காசு ) 


(1) 


(2 ) 


( 3 ) 


1 - 4 


2 .30 


2 .54 


5 - 8 


2 . 76 


2 . 88 


9 - 12 


3 .22 


3 . 34 


13 - 15 


3 . 46 


3 . 80 


16 - 20 


3 . 92 


4 . 03 


4 .14 


4 . 49 


21- 25 
26 - 30 


4 .60 


4 . 84 


கடைமுண்டா , சொருக்கு முண்டா , அசோகா சக்கரம் , டிஸ்கோ பட்டை , வைரப்பட்டை , ஸ்பேட் பட்டை , பாரிஜாதம் வைரம் , 
மியார்ட்டிங் , முக்கோணம் . 
கிராம் ஒன்றுக்கு வழங்கப்படும் குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் . 


கல்லின் அளவு 


நிறம் 
( ரூ . காசு ) 


வெண்மை 
( ரூ . காசு ) 


( 2 ) 


( 3) 


1 - 4 


2 . 76 


2 . 88 


5 - 8 


3 . 22 


3 . 34 


9 - 12 


3 . 46 


3 . 80 


13 - 15 


3 .92 


4 . 03 


16 - 20 


4 .14 


4 . 49 


4 . 60 


4 .84 


21 - 25 
26 - 30 


5 . 06 


5 . 30 


உருட்டு சல்லடை 


100 எண்ணிக்கை கொண்ட உருட்டு 
சல்லடை கற்களுக்கு வழங்கப்படும் 
குறைந்தளவு அடிப்படை வீதங்கள் 

( ரூ . காசு ) 


1 - 10 


50 .84 


11 - 13 


60 . 15 


14 - 16 


69. 35 


17 - 18 


78 .66 


19 - 20 


87.86 


21 - 22 


97 .18 


23 - 24 


106 .50 


மெருகூட்டுதல் : 
அனைத்து வகையான சதுரம் , பிரபாத் , சடா , வட்டம் , முட்டை வடிவம் அரிசி கற்களுக்கு 
கற்களின் எடை 

கிராம் ஒன்றுக்கு 
வழங்கப்படும் குறைந்தளவு 

வெண்மை 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( மி . கிராம் ) ( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 


(1 ) | 


200 - 400 


13. 92 


16 .10 


401 - 600 


11.50 


13. 92 


601 - 800 


9 . 32 


11.50 


801 - 1400 


6 . 90 


9. 32 


1400 - ற்கு மேல் 


5 . 87 


8 . 06 


அனைத்து வகை வங்கி , கடை முண்டா , சொருக்கு முண்டா , டிஸ்கோ பட்டை , வைரப் பட்டை , ஸ்பேட் பட்டை , பாரிஜாதம் பட்டை 
முக்கோண வடிவிலான வைரக்கற்களுக்கு 


கற்களின் எடை 
மி . கிராமில் 


கிராம் ஒன்றுக்கு 
வழங்கப்படும் குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் 


நிறம் 


வெண்மை 
( ரூ . காசு ) 


( ரூ . காசு) 


( ரூ . காசு ) 

( 2) 


(1 ) 


( 3 ) 


200 - 400 


16 .10 


18 .52 


401 - 600 


13 . 92 


16 .10 


11 .50 


13 . 92 


601 - 800 
801 - 1400 


9 . 32 


11 .50 


1400 - ற்கு மேல் 


8 . 00 


10. 47 


மெருகேற்றுதல் ( ம ) வடிவங்கொடுத்தல் : 


தரம் 


தரம் - // 


சன்னம் 


உருவு 


அமெரிக்கன் டைமண்ட் 
ஜொருங்கி (உருவு சன்னம் ) 

ரூ . 34 . 74 


ரூ . 37 .04 


ரூ . 23.24 


சல்லடை வடிவம் கொடுக்கப்படும் 

வளையலின் அளவு 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( ரூ . காசு ) 


(1 ) 


1 - 10 


68 . 78 


11 - 13 


92. 70 


14 - 16 


116 .62 


17 - 18 


139 . 04 


19 - 20 


161. 46 


185 .38 


21- 22 
23 - 24 


209.30 


வண்டிகை உருட்டு , வடிவம் 
கொடுக்கப்படும் வளையலின் அளவு 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் . 
( ரூ . காசு ) 

( 2 ) 


1 - 10 


68 . 78 
92 .70 


11 - 13 


14 - 16 


116 . 62 


17 - 18 


139 . 04 


161 . 46 


19 - 20 
21- 22 
23 - 24 


185 . 38 


209. 30 


மெருகூட்டி ஒற்றைப்பட்டை 
தீட்டப்பட்ட சல்லடை வளையல் . 


ஒவ்வொரு 100 எண்ணிக்கைக்கும் 

வழங்கப்படும் குறைந்தளவு 

அடிப்படை ஊதிய வீதங்கள் . 
தரம் - 

தரம் - // 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 
( 2 ) 


(UT 


1 - 10 


232 .30 


190 . 90 


11 - 13 


278 . 30 


232 . 30 


14 - 16 


324 . 30 


278 . 30 


17 - 18 


370. 30 


324 . 30 
370 .30 


19 - 20 


416 . 30 


464 . 60 


416 .30 


21 - 22 
23 - 24 


508 . 30 


464.60 


இருமுறை பட்டை தீட்டுதல் 


ஒவ்வொரு 100 எண்ணிக்கைக்கும் 
வழங்கப்படும் குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் . 
தரம் - / 

தரம் - // 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 
( 2 ) 


1 - 10 


278 . 30 


230 . 30 


11 - 13 


324. 30 


278.30 


14 - 16 


370 . 30 


324. 30 


17 - 18 


416 .30 


370 . 30 


19 - 20 


464 .60 


416 . 30 


21 - 22 


508 . 30 


464 . 60 


23 - 24 


554 . 30 


508 . 30 


வளையல் மெருகூட்டல் அளவு 

சதுரம் அரிசி 


ஒவ்வொரு 100 எண்ணிக்கைக்கும் 
வழங்கப்படும் குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் . 
தரம் - 

தரம் - // 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 


(1) 


( 2 ) 


14 - 16 


370 . 30 


324 .30 


17 - 18 


416 . 30 


370 . 30 


19 - 20 


464 . 60 


416 . 30 


21 - 22 


554. 30 


508 . 30 


23 - 24 


602 .60 


554 . 30 


6 


சன்னம் மெருகூட்டல் சல்லடை 


ஒவ்வொரு 100 எண்ணிக்கைக்கும் 
வழங்கப்படும் குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் . 


தரம் - / 


தரம் - // 


( ரூ . காசு ) 


( ரூ . காசு ) 

( 3 ) 


(2 ) 


1 - 10 


232 .30 


209 . 30 


11 - 13 


255 .30 


232 . 30 


14 - 16 


278. 30 


255 . 30 


17 - 18 


301. 30 


278 . 30 


19 - 20 


324. 30 


301.30 


21 - 22 


347 .30 


324 . 30 


23 - 24 


370 . 30 


462 .30 


பட்டை 


தீட்டுதல் : 


வழங்கப்பட்ட 

10 கிராம் 
எடைக்காக . 


வேலைக்காக 
வழங்கப்பட 
வேண்டிய 
எடை . 


வண்ண 
தலமணியின் 
விவரங்கள் . 


பட்டை 
தீட்டிய 
பின்னர் 
கொடுக்கப்பட 
வேண்டிய 
எடை . 


1000 
தலமணிக்கு 
வழங்கப்படும் 
குறைந்தளவு 

அடிப்படை 
ஊதிய வீதங்கள் . 


100 கிராமுக்கான 
முனையை 

பட்டை 
தீட்டுவதற்கு 
வழங்கப்படும் 
குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 
வீதங்கள் . 


ரூ . பை . 

(4 ) 


( 2 ) 


( 3) 


( 6 ) 


1 - சன்னத்திற்கு 


1000 கிராம் 


900 கிராம் 


648 . 80 


8 . 06 


வெள்ளை , 
சிவப்பு 


1000 கிராம் 


900 கிராம் 


878 .60 


3 - 71 


11.50 


50 - சன்னத்திற்கு 
100 - சன்னத்திற்கு 


1000 கிராம் 


875 கிராம் 


1087 . 90 


18 .52 


கிண்ணம் 
வகை 


150 - சன்னத்திற்கு 


1000 கிராம் 


875 கிராம் 


1573. 20 


ஜெர்குனி 


27 . 84 


1 - சன்னத்திற்கு 


1000 கிராம் 


809 . 60 


தெரிவு 
செய்யப்பட்ட 
எடை . 


அனைத்து 
வண்ணம் 
கொண்ட 
அளவுகளுக்கு 


1 - சன்னத்திற்கு 


1000 கிராம் 


579. 60 


தெரிவு 
செய்யப்பட்ட 
எடை . 


அரிசி 


1 - சன்னத்திற்கு 


1000 கிராம் 


900 கிராம் 


1386 . 90 


நீல வைரம் 


1000 கிராம் 


875 கிராம் 


1621 .50 


நீலச்சன்னத்திற்கு 
மரகதப் பச்சை 
1 முதல் 15 வரையில் 


1000 கிராம் 


1156 . 90 


தெரிவு 
செய்யப்பட்டவை . 


ஜெர்குனி உருவுகள் : 


உருட்டு 


வடிவமைத்தல் 
10 கிராம் ஒன்றுக்கு கிராம் ஒன்றுக்கு 
கற்களின் 

வழங்கப்படும் 
எண்ணிக்கை 

குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 


5 கிராம் ஒன்றுக்கு 

கற்களின் 
எண்ணிக்கை 


கிராம் ஒன்றுக்கு 

வழங்கப்படும் 
குறைந்தளவு அடிப்படை 
ஊதிய வீதங்கள் 


( 4 ) 


ரூ . காசு 


ரூ . காசு 


1 - 4 


2 .08 


1 - 4 


2 . 30 


5 - 8 


2 . 30 


5 - 8 


2 . 88 


9 - 12 


2 .54 


9 - 12 


3 . 34 


13 - 15 


2 .88 


13 - 15 


3 .80 


16 - 20 


3 . 00 


16 - 20 


4 .14 


21 - 25 


3 .34 


21 - 25 


4 . 60 


26 - 30 


3 .57 


26 - 30 


5 . 06 


ஜெர்குனி 


உருட்டு 


சல்லடை வடிவத்தில் 
கொடுக்கப்படும் 
சன்னம் 


சல்லடை 
உருட்டு 


100 கற்களுக்கு 
வழங்கப்படும் 
குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 
வீதங்கள் 


100 கற்களுக்கு 
வழங்கப்படும் 
குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 
வீதங்கள் 
(4 ) 


ரூ . காசு 


ரூ . காசு 
59. 80 


1 - 10 


1 - 10 


50 . 84 


11 - 13 


69.58 


11 - 13 


59. 80 


14 - 16 


79 . 24 


14 - 16 


69.58 


17 - 18 


88 .21 


17 - 18 


79 . 24 


97 . 98 


19 - 20 


88. 21 


19 - 20 
21- 22 


106 . 15 


21 - 22 


97 .98 


23 - 24 


115 . 92 


23 - 24 


106 .15 


25 - 26 


125 .58 


25 - 26 


115 . 92 


27 - 28 


139.04 


27 - 28 


125 .58 


ஜெர்குனி மெருகூட்டல் 

உருவுகள் 
மில்லி கிராம் 


கிராம் ஒன்றுக்கு வழங்கப்படும் குறைந்தளவு 

அடிப்படை ஊதிய வீதங்கள் 
தரம் - தரம் - II 

தரம் - /// 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 


( 4 ) 


( 1) 
200 - 400 


69.58 


58. 31 


46 . 35 


401 - 600 


63. 60 


52 . 33 


40.37 


601- 800 


58 . 31 


46...35 


34 . 39 


801 - 1400 


52 . 33 


40. 37 


28 . 98 


1400 - க்கும் மேல் 


46 . 35 


34. 39 


23 .24 


ஜெர்குனி சன்னம் 
மெருகூட்டல் சல்லடை 


ஒவ்வொரு 100 கற்களுக்கும் வழங்கப்படும் 
குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தரம் - 


தரம் - // 
ரூ . காசு 


தரம் - /// 
ரூ . காசு 


ரூ . காசு 


1 - 10 


464.60 


395 . 60 


322 . 00 


11 - 13 


579.60 


508 . 30 


439 . 30 


14 - 16 


625 .60 


556 .60 


17 - 18 


694 .60 
809.60 
926 . 90 


740 . 60 


669 . 30 


19 - 20 


855.60 


786 .30 


1039.60 


972 .90 


903. 90 


1156 . 90 


1087 . 90 


1018. 90 


21 - 22 
23 - 24 
25 - 26 
27 - 28 


1274. 20 


1202 . 90 


1133 . 90 


1386. 90 


1317 . 90 


1248 . 90 


உருவுகள் வண்டிகை 


ஹெரால்டு வடிவில் அமைத்தல் 
10 கிராம் ஒன்றுக்கு கற்களின் 

எண்ணிக்கை 


கிராம் ஒன்றுக்கு 
வழங்கப்படும் 
குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 
ரூ . காசு . 


5 கிராம் 
ஒன்றுக்கு 
கற்களின் 
எண்ணிக்கை 


கிராம் ஒன்றுக்கு 
வழங்கப்படும் 
குறைந்தளவு 
அடிப்படை உதிய 
வீதங்கள் 
ரூ . காசு . 


( 3) 


( 4) 


1 - 4 


4 . 80 


1 - 4 


5 . 52 


5 - 8 


5 . 06 


5 - 8 


6 . 44 


9 - 12 


5 .52 


9 - 12 


7 . 48 


13 - 15 


5 . 98 


13 - 15 


8 . 40 


மெருகூட்டிய பின்னர் 
கல்லின் எடை 


கிராம் ஒன்றுக்கு வழங்கப்படும் குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 

ரூ . காசு 


( 2) 


( 1) 
401- 600 மில்லி கிராம் 
601 - 800 மில்லி கிராம் 
801 -1400 மில்லி கிராம் 
1400 மில்லி கிராமிற்கு மேல் 


37 .04 
32 . 32 
27 .84 
23 . 24 


விளக்கங்கள் 
( 1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியத்துடன் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறு 
தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(0) இந்த அகவிலைப்படி , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைப்புள்ளி 
குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . அது 475 புள்ளிகள் ஆகும் ( அதாவது , 1982 ஆம் ஆண்டில் 100 
புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டது ) இந்த 475 புள்ளிகளுக்கு மேற்பட்டு உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 
அகவிலைப்படியானது நாளொன்றுக்கு 19 காசுகள் (பத்தொன்பது காசுகள் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 

( i ) முந்தைய 12 மாதங்களுக்குரிய அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிருந்த கால அளவில் நுகர்வோர் 
விலைப்புள்ளிகளின் குறியீட்டு எண்களின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் 
நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

(ii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி சராசரி குறியீட்டு எண்ணை 
அடிப்படையாகக் கொண்டு அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

(2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தின் எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது . 

( 3) அன்றாட ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
(4 ) மாத ஊதியத்தை கணக்கிட நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

(5 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் 
கூடுதலாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


அசோக் டோங்ரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


| தமிழாக்கம் / 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


( அரசாணை எண் 130 , வணிக வரிகள் ( ம ) பதிவு ( 1) த் துறை , நாள் 29 , அக்டோபர் 2011.) 


அறிவிக்கை | 
2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரிகள் (நிலுவைகள் கொடுத்து தீர்த்தல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 29/2011) 
1ஆம் பிரிவின் (3 ) உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் இந்தச் சட்டம் 
செயலுக்கு வரும் நாளாக 2011 ஆம் ஆண்டு நவம்பர் முதலாம் நாளை இதனால் அறிவிக்கிறார் . 


அறிவிக்கை 


|| 


10 


2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரிகள் ( நிலுவைகள் கொடுத்து தீர்த்தல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 29/2011) 
3 ஆம் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , அவரின் அதிகார எல்லைக்குட்பட்ட யாதொரு வணிகருக்கும் 
நியமன அதிகாரியாக 1- 11- 2011 முதல் செயலுக்கு வரும் வகையில் வணிகவரிகள் இணை ஆணையரை இதனால் நியமனம் 
செய்கிறார் . 


அறிவிக்கை III 
2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு விற்பனை வரி (நிலுவைகள் கொடுத்து தீர்த்தல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 29/ 2011) 
8 ஆம் பிரிவின் ( 3) உட்பிரிவின் கீழ் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 1 - 11 - 2011 ஆம் நாள் முதல் செயலுக்கு வரும் வகையில் , 
வணிகவரிகள் ஆணையரை மேற்சொன்ன ( 3) உட்பிரிவின் நோக்கங்களுக்கான அதிகாரியாக இதனால் அறிவிக்கிறார் . 


சுனில் பலிவால் , 
அரசுச் செயலாளர் . 


/ தமிழாக்கம் / 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


